GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009- 11 . 
[ Price : Rs . 1. 60 Paise . 


KAMIN 


HT OF 


* 


, 


HTTEN 


GOVERN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


+fHAHALE 


LNAD 
: 


ச 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


TIUMPHS 


No. 9] 


CHENNAI,WEDNESDAY , MARCH 11, 2009 

Maasi 27 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
சிற்றூராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் , கரூர் . 


88 


கரூர் மாவட்டம் , தாந்தோனி ஊராட்சி ஒன்றியம் , ஜெகதாபி ஊராட்சி மன்றத் தலைவர் 

பதவி நீக்கம் பற்றிய அறிவிக்கை 
திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , 

திண்டுக்கல் . 
திண்டுக்கல் மாவட்டம் , கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் , பூலத்தூர் ஊராட்சி மன்றத் 
தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 

GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 
Loss of Certificates 


88 


88 - 90 


DTP - VI- 2 ( 9 ) 


[ 87 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VISec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
சிற்றூராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , கரூர் . 


கரூர் மாவட்டம் , தாந்தோணி ஊராட்சி ஒன்றியம் , ஜெகதாபி ஊராட்சி மன்றத்தலைவர் 

பதவி நீக்கம் பற்றிய அறிவிக்கை . 

[ ந . க . அ2/ 2980/2008 ] 
No . VI(2 ) 122 /2009 . 

1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , (1994 ஆம் ஆண்டு 21 வது சட்டம் பிரிவு 205 , உட்பிரிவு ( 11 )- ன்படி 
சிற்றூராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , கரூர் மாவட்டம் 
தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்தைச் சார்ந்த ஜெகதாபி ஊராட்சி மன்றத்தலைவர் திருமதி . பி . சின்னம்மாள் என்பவர் மீது தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தினை தவறாக பயன்டுத்தியது தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் 
மற்றும் ஊராட்சி மன்ற கருத்தையும் பரிசீலனை செய்து எனது உளத்தேர்வின்படி ஜெகதாபி ஊராட்சி மன்றத்தலைவர் 
திருமதி . பி . சின்னம்மாள் என்பவரை ஊராட்சி மன்றத்தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிப்பு வெளியிடப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 , பிரிவு 262(1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமலுக்கு வரும் எனத்தெரிவிக்கப்படுகிறது . 


கரூர் , 
2009 பிப்ரவரி 24 . 


ஜெ . உமாமஹேஸ்வரி , 
சிற்றூராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , திண்டுக்கல் . 
திண்டுக்கல் மாவட்டம் , கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் , பூலத்தூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி 

நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

[ ந .க . எண் 1140/2008 / அ4 .) 
No . VI(2 ) 123/ 2009. 

திண்டுக்கல் மாவட்டம் , கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் பூலத்தூர் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி 
ஜே . பாண்டிச் செல்வி என்பவர் விதிமுறைகளுக்கு முரணாக செயல்பட்டு , ஊராட்சிக்கு நிதியிழப்பு ஏற்படுத்தியதன் பேரில் தமிழ்நாடு 
ஊராட்சிகள் சட்டம் 1994 (1994 ஆம் ஆண்டின் 21 - வது சட்டம் ) பிரிவு 205 உட்பிரிவு ( 11)- ல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊராட்சிகளின் 
ஆய்வாளருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் பூலத்தூர் ஊராட்சி 
மன்றத் தலைவர் திருமதி . ஜே . பாண்டிச்செல்வி என்பவரை, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 - ன்கீழ் வரையறுக்கப்பட்ட 
நடைமுறைகளைப் பின்பற்றி பூலத்தூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து 2009 - ம் ஆண்டு பிப்ரவரி 16 - ந் தேதி முதல் 
நீக்கம் செய்து உத்தரவிடப்படுகிறது . 


திண்டுக்கல் , 
2009 பிப்ரவரி 16 . 


இரா . வாசுகி , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் . 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates. If the Originals were to be found by anybody , they should be treated as invalid 


March . 27, 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


89 


and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations, 
Chennai-6 / Director of Technical Education , Chennai- 25 / Inspector/ Inspectress of Matriculation and Anglo - Indian Schools 
as the case may be for cancellation : 


C . N . C . Name of the Candidate 
Number . and Institution . 


Month 
and Year. 


Details of 
Examination . 


Reference Number 

and Date . 


Register Number 
and Certificate 
Number. 

(3 ) 


(5 ) 


(6 ) 


(1) 

(2 ) 
No. VI(2)/124/2009. 

A . Shankara Subbu , 
Gomathi Ammal 
Polytechnic College , 
Malayadikurichi, 
Tirunelveli District. 


0933366 
A 105968 


April 1998 


Lr. No. 119668/M4/ 2008 , 

16 - 2 - 2009 . 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Honours . 


No . VI(2 )/ 125 /2009 . 

Rajasekar, K ., 
Sri Muthalamman , 
Polytechnic College , 
Paramakudi-623 707 . 


2135436 
B . 203107 


April 2004 
April 2005 


Lr. No. 102196 /M4/2009, 

17 - 2 -2009. 


Electrical and 
Electronics 
Engineering 
Second Class . 


No . VI( 2 )/ 126 /2009. 

Akbar Bathusha, S ., 
Lakshmiammal 

Polytechnic College , 
Kovilpatti -628 503. 


932221 
A . 105449 


April 1998 


Lr. No. 100609/M4/ 2009, 

19- 2 - 2009. 


Electrical and 
Electronics 
Engineering 
First Class with 
Honours . 


No. VI(2 )/ 127 /2009 . 


M . Muthukumar , 


February 2001 


Lr. No. 101691/ ( 3 )/ 2009, 

23 -2 - 2009. 


402053 
SC . 355961 
457590 
JE 774628 


TES 
First Class 
TTJ 
Second Class. 


February 2004 


V . K . JEYAKODI, 
Principal Secretary / Commissioner 

of Technical Education and Chairman , 
Board of Examinations, Guindy , Chennai-600 025 . 


மாதம் 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மற்றும் 
வருடம் . 


(3) 


(6 ) 


S . S .L . C . 


141590 March 2005 
September 2005 


165 .6THOOT 012374 /-12- 2/2009 , 
19- 2 - 2009 . 


No . VI(2 )/ 128 /2009. 

Periyakulam : 
1. P . Vetri Sekar 

725281 
Thiruvarur : 
2 . Tamil Selvan , K . 

Nagapattinam : 
3. Mohan Raj, S. 


331818 


March 1999 


S . S .L . C . 


446789 


July 2007 


S . S .L .C . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 2 


சி . என் .சி . மாணவர் மாணவி பெயர் , 
எண் . பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


( 2 ) 


( 3) 


( 5 ) 


Tiruvarur : 


Varalakshmi , S . 


254469 


April 1990 


S . S . L. C . 


ந .க .எண் 


012374/ பி2 -2/ 2009 , 
19- 2 - 2009 


Vellore : 


411646 


March 1996 


S . S . L . C . 


B . Satheeshkumar 
Virudhachalam : 


A . Anbarasi 


353616 
581875 


March 1995 
March 1996 


S .S .L. C . 


Mathia Chennai : 


Santhakumari , D . 


S . S . L . C . 


703318 
391597 


March 2005 
July 2005 


Virudhunagar : 


A . Subatra 


100510 


March 2000 


S . S .L . C . 


Villupuram : 


S . Amarnath 


846 


March 1996 


S . S . L . C . 


த . உமா , 
செயலாளர் மற்றும் இணை இயக்குநர் , (பணியாளர் ) 

மாநில பள்ளித் தேர்வுகள் குழுமம் , 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI (2) 129/2009 . 

சென்னை : 
1. Rifaahamed , J. 


903650 


December 2006 


E .S .L . C . 


ந .க . எண் 


000657 / 11/2009 , 
18 - 2 - 2009. 

Do. 


2 . 


Amrapali, A . 


904323 


December 2006 


E . S .L .C . 


தே . இராமச்சந்திரன் , 
கூடுதல் செயலாளர் (ஈ . எஸ் . எல் .சி ), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


No . VI( 2 )/130/ 2009 . 


மே 1994 


52212 
TTI- 14253 


ஆசிரியர் கல்வி 
பட்டயம் 


ந. க. எண் 


208170/12- 2007 , 

20 - 2 - 2009 . 


ஆர் . மலர்க் கொடி , 
நாகம்மை ஆசிரியர் 
பயிற்சி நிறுவனம் , 
திருச்சி . 


த . உமா , 

செயலாளர் , 
மாநிலப்பள்ளித் தேர்வுகள் குழுமம் , 
மற்றும் இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

சென்னை - 600 006 . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


